NOVEMBER/DECEMBER 2023 


FATA13/CATA13/BATA13 — தமிழக வரலாறும்‌ 


பண்பாடும்‌ 


Time : Three hours Maximum : 75 marks 
பகுதி அ — (10.% 2 ௪ 20 மதிப்பெண்கள்‌) 


அனைத்து வினாக்களுக்கும்‌ விடையளிக்கவும்‌ 


ஓ. பிற்காலச்‌ சோழர்‌ வரலாற்றுத்‌ தொடர்புடைய தமிழ்‌ 
“) இலக்கியங்கள்‌ நான்கினைக்‌ கூறுக? 
ie} 


(1 
்‌ தி 4 
2 2:3/ பெருங்கற்‌ புதைவு காலம்‌ என்றால்‌ என்ன? 


3. மேற்காசிய நாடுகளுக்கு ஏற்றுமதியான தமிழகப்‌ 
பொருட்கள்‌ யாது? 


4. சங்கம்‌ இருந்தது என்பதைப்‌ பற்றி அறிய உதவும்‌ 
இலக்கண நூல்‌ எவை? 


5. பத்துப்பாட்டுள்‌ அகம்‌ சார்ந்த நூல்கள்‌ எத்தனை? 
6. கலந்தொடா மகளிர்‌ என்பவர்‌ யார்‌? 


7. தமிழ்‌ இலக்கியங்கள்‌ களப்பிரரை எவ்வாறு 
குறிக்கின்றன? 


835 


10. 


11. 


12. 


18. 


பல்லவர்‌ 


களப்பிரர்‌ ஆட்சிக்கு முடிவு கட்டிய பாண்டிய, பல்லவ 
மன்னர்கள்‌ யாவர்‌? 


சமணத்திலிருந்து சைவ சமயத்திற்கு மாறிய பல்லவ 
மன்னன்‌ யார்‌? 


அ ல்‌ ழகத்தில்‌ மறுமலர்ச்சியுற்ற 


சமயங்களைக்‌ குறிப்பிடு. 
பகுதி ஆ--(5% 5- 25 மதிப்பெண்கள்‌) 
அனைத்து வினாக்களுக்கும்‌ விடையளிக்கவும்‌. 


(அ) புதிய கற்கால மக்களின்‌ வாழ்க்கை நிலையினை 


விளக்குக. 
(அல்லது) 

(ஆ) மொகஞ்சதாரோ - குறிப்பு வரைக. 

(௮) தமிழகத்திற்கும்‌ ரோமாபுரிக்கும்‌ நடந்த வாணிபத்‌ 
தொடர்பை விளக்குக. 

(அல்லது) 

(ஆ) “இறையனார்‌. களவியலுரை” இயற்றப்பட்ட 
வரலாற்றை இயம்புக. 

(௮) திருக்குறளுக்கும்‌ சங்க  இலக்கியத்திற்கும்‌ 
இடையே காணப்பெறும்‌ கருத்தொற்றுமைகளை 
“விளக்குக. 

(அல்லது) 

(ஆ) பண்டைத்‌ தமிழரின்‌ விளையாட்டுக்‌ குறித்து 
விளக்குக. 

2 835 


14. 


16. 


17. 


18. 


19. 


20. 


(அ) களப்பிரர்‌ என்பவர்‌ யார்‌? அவர்களைப்‌ பற்றி 


விளக்குக. 
(அல்லது) 
(ஆ) களப்பிரர்‌ காலச்‌ சமய நிலையை விளக்குக. 
பல்லவர்‌ - சாளுக்கியர்‌ போர்‌ குறித்து விளக்குக. 
(அல்லது) 
முத்தரையர்கள்‌ - குறிப்பு வரைக. 


எவையேனும்‌ மூன்றனுக்கு விடையளிக்கவும்‌. 


{ ல்‌ ஸ்‌ 

5) 8) ப _ (8% 10 = 30 மதிப்பெண்கள்‌) 
்‌ 5 கு 

வ 2) 
தத! ட i க்‌ 2 


தமிழக வரலாற்றை அறிய உதவும்‌ சான்றுகளை எடுத்துக்‌ 
காட்டுடன்‌ விளக்குக. 


சங்கம்‌ குறித்து இறையனார்‌ களவியலுரைக்‌ கூறும்‌ 
செய்திகளைத்‌ தெளிவுபடுத்துக. 

பண்டைத்‌ தமிழரின்‌ வாழ்க்கை முறை குறித்துக்‌ 
கட்டுரைக்க. 

களப்பிரர்‌ காலத்‌ தமிழகத்தின்‌ நிலையைத்‌ 
தெளிவுப்படுத்துக. 


பல்லவர்‌ கால நுண்கலைகள்‌ வளர்ச்சியை விளக்குக. 


3 835 


